தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
(விலை : ரூ . 6 . 40 காசு 


* * 


* 


நாம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 15 ] 


சென்னை, புதன்கிழமை , ஏப்ரல் 22 , 2009 
சித்திரை 9 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


[ அரசாணை (நிலை) எண் 122 , சுற்றுச்சூழல் மற்றும் வன( வ .5) த் துறை, நாள் : 03 நவம்பர் 2008 .) 
1972ஆம் ஆண்டு வன விலங்குகள் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/1972) 26 - A பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b) 
பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையில் நாற்புற 
எல்லைகள் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி , வனவிலங்குகளையும் அவற்றின் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து , இனப்பெருக்கம் செய்து , 
மேம்படுத்தும் நோக்கத்திற்காக , போதிய அளவில் உயிரின் வாழ்க்கைச் சூழல் , தாவரங்கள் , விலங்குகள் , நில இயல் தன்மை , 
இயற்கைச் சூழல் மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதைக் கருதிப்பார்த்து , மேற்சொன்ன பகுதி , 3 நவம்பர் 2008ஆம் 
நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் , வனவிலங்கு உய்விடமாக இருக்குமென்று இதனால் அறிவிக்கிறார் . 


விவர அட்டவணை 


ஈரோடு 


(1 ) மாவட்டத்தின் பெயர் : 
( 2 ) வனக்கோட்டத்தின் பெயர் : 
( 3 ) வட்டத்தின் பெயர் : 
(4 ) வனவிலங்கு உய்விடத்தின் பரப்பு: 


சத்தியமங்கலம் வனக் கோட்டம் 
சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் 


பரப்பு எக்டேரில் 


காப்புவனத்தின் பெயர் 

( 1) 


29947 . 00 


( i) குதியாலத்தூர் காப்புவனம் ( ஒரு பகுதி ) 
(ii ) குதியாலத்தூர் காப்பு வன விரிவாக்கம் 
(iii ) தாளமலை காப்புவனம் (ஒரு பகுதி ) 


162 . 31 


21085 .00 


( iv ) தாளமலை காப்புவன விரிவாக்கம் 


1240 .63 


மொத்தப் பரப்பளவு 


52434.94 


(5 ) வனவிலங்கு உய்விடத்தின் பெயர் : 


சத்தியமங்கலம் வனவிலங்கு உய்விடம் 


DTP -||- 2 - 15 (T Sup ) - 1 


[ 1 ] 


நாற்புற எல்லைகள் பற்றிய விவரம் 
வடக்கு : தாளமலை காப்பு வனத்தின் தாளவாடி சரகம் மற்றும் குதியாலத்தூர் காப்பு வனத்தின் ஹாசனூர் தூக்க 

நாயக்கன் பாளையம் சரகம் 
கிழக்கு : ஈரோடு வனக் கோட்டத்தின் பவானி வட்டம் (பர்கூர் காப்பு வனத்தின் நான்காம் எல்லை ) 
தெற்கு : மோயார் ஆறு மற்றும் பவானி ஆறு 
மேற்கு : கருநாடக மாநில எல்லை 

என் . சுந்தரதேவன் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை, 


க 


தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 38 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை, நாள் : 16 ஜூலை 2008 .) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் , வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006இல் உள்ள 
தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக , தமிழ்நாடு அரசுச் செயலாளர் , தொழிலாளர் - வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b) 
பிரிவிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி , 15 செப்டம்பர் 2004ஆம் நாளிடட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -II , பிரிவு - 2இல் , 453 மற்றும் 
454ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2)/ தொ . வே . வா ./824/ 2004ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழ்க்காணும் | மற்றும் || விவர அட்டவணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு 
மாநிலத்தில் , தங்கம் மற்றும் வெள்ளியிலான பொருள்களின் தயாரிப்புத் தொழிலில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள வகையினருக்கு 
வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , இதனால் திருத்தியமைக்கிறார் . 


தொடர் 


விவர அட்டவணை - 

தங்கத்திலான பொருள்களைத் தயாரித்தல் 
பொருள்களைத் தயாரிப்பதற்கு 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய 
எடுத்துக் கொள்ளப்பட்ட 

வீதங்கள் (கிராம் ஒன்றுக்கு ) 
தங்கத்தின் எடை . 

கற்களுடன் கூடிய கற்கள் இல்லாமல் 
பொருள்களுக்கு 

செய்யும் 
பொருள்களுக்கு 


எண் 


( 2 ) 


ரூபாய் . காசு 


ரூபாய் . காசு 


அ . செய்யும் வேலைக்கேற்ற ஊதிய வீதங்கள் : 

1 . 1 கிராம் முதல் 5 கிராம் வரையில் 


41 .51 


103 . 77 


2 . 


5 கிராமிற்கு மேல் 10 கிராம் வரையில் 


29. 07 


83. 03 


தொடர் 
எண் . 


பொருள்களைத் தயாரிப்பதற்கு 
எடுத்துக் கொள்ளப்பட்ட 
தங்கத்தின் எடை . 


குறைந்த அளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் ( கிராம் ஒன்றுக்கு ) 
கற்களுடன் கூடிய கற்கள் இல்லாமல் 
பொருள்களுக்கு . 

செய்யும் 
பொருள்களுக்கு . 


ரூபாய் . காசு 

ரூபாய் . காசு 
செய்யும் வேலைக்கேற்ற ஊதிய வீதங்கள் - தொடர்ச்சி 
3 . 10 கிராமிற்கு மேல் 20 கிராம் வரையில் 

20 .07 

62 . 26 
20 கிராமிற்கு மேல் 30 கிராம் வரையில் 

18 .68 

41.51 
30 கிராமிற்கு மேல் 40 கிராம் வரையில் 

16 .61 

33 . 21 
40 கிராமிற்கு மேல் 50 கிராம் வரையில் 

14 .54 

29 .07 
7 . 50 கிராமிற்கு மேல் 75 கிராம் வரையில் 

12 .46 

24 . 91 
8 . 75 கிராமிற்கு மேற்பட்டு 

10 . 37 

20 .75 
ஆ . நாள் அடிப்படையிலான குறைந்த அளவு ஊதிய வீதம் நாளொன்றுக்கு ரூபாய் 139. 00 


விவர அட்டவணை - 1 
வெள்ளியிலான பொருள்கள் தயாரிப்பு 


அ . கொலுசு தயாரித்தல் : 

தொடர் எண் 


பணியின் வகை 


குறைந்த அளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 
(கிலோ ஒன்றுக்கு . 


E 


( 2 ) 


ரூபாய் . காசு 


- 


16 .61 
207 . 56 


ல் 


ஒரு கம்பி இழுத்தல் 
ஜதை வளைத்தல் 
பூக்கள் தயாரிப்பு : 

( அ ) கெட்டி 
( ஆ ) மெல்லியது 
அரும்பு 
சங்கிலி 


124.54 


103 . 77 


24 . 91 


ம்ம் 


41 . 51 


சலங்கை 


103. 77 


166 .05 


145 . 28 


186 . 80 


முகப்பு 
திருகாணி 

இணைத்தல் ( முழு வடிவில் ) 
ஆ . ஏனைய வெள்ளிப் பொருட்கள் : 
தொடர் 

பொருள்கள் தயாரிக்கத் 
எண் தேவையான வெள்ளியின் எடை . 


ஒவ்வொரு 10 கிலோ கிராமிற்கும் அதன் 
பகுதிக்குமான குறைந்த அளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் . 


வேலைப்பாடற்ற 
பொருள்களுக்கு 


வேலைப்பாடுள்ள 
பொருள்களுக்கு . 


( 4 ) 


ரூபாய் . காசு 


ரூபாய் . காசு 


24.91 


33 . 21 


1 . 1 கிராம் முதல் 10 கிராம் வரையில் 
2 . 10 கிராமிற்கு மேல் 20 கிராம் வரையில் 


24.21 


31 .14 


( 4 ) 





ம்ம் 


. 


20 கிராமிற்கு மேல் 30 கிராம் வரையில் 

22. 84 

29.07 
30 கிராமிற்கு மேல் 40 கிராம் வரையில் 

21 .44 

26 . 98 
40 கிராமிற்கு மேல் 50 கிராம் வரையில் 

20. 75 

25 .61 
50 கிராமிற்கு மேல் 100 கிராம் வரையில் 

20. 07 

24. 91 
100 கிராமிற்கு மேல் 200 கிராம் வரையில் 

18 . 68 

24 .91 
8 . 200 கிராமிற்கு மேல் 500 கிராம் வரையில் 

16 .61 

21. 44 
500 கிராமிற்கு மேல் 1000 கிராம் வரையில் 

12 . 46 

16 .61 
10 . 1 கிலோ கிராமிற்கு மேல் 

10 . 37 

13. 14 
இ . நாள் அடிப்படையிலான குறைந்த அளவு ஊதிய வீதம் நாளொன்றுக்கு ரூபாய் 131.00 
விளக்கங்கள் : 
(1 ) அகவிலைப்படி - தொழிலாளர்களுக்கு மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் , கீழே விவரித்துள்ளவாறு அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் : -- 

(i) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண் . 475 
புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது , 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட புள்ளிகள் 475 ஆகும் ) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு கூடுதலாக 
27 காசுகள் (இருபத்தேழு காசுகள் மட்டும் ) அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) இந்த திருத்தம் , முந்தைய 12 மாதங்களின் அதாவது , ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை , நுகர்வோர் விலைப்புள்ளியின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து செயலுக்கு வரும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்களின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 

2 . மாத ஊதியத்தைக் கணக்கிட , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

3 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 

4 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

ரமேஷ்குமார் கன்னா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 96 , தொழிலாளர் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை, நாள் : 8 ஆகஸ்டு 2008. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( a) 
பகுதியிலும் , 9ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , டைமெக்ஸன் தொழிலில் 
பணியமர்த்துவதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிப்பதைப் பொறுத்த வரையில் , விசாரணைகளை நடத்துவதற்கும் , அரசுக்கு 
ஆலோசனை நல்குவதற்கும் , பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 

தனி நபர்கள் : 
(1 ) தொழிலாளர் நலத் துறை , 

: தலைவர் 
துணை ஆணையாளர் , கோயம்புத்தூர் . 
( 2 ) தொழிலாளர் துறை ஆய்வாளர் , 

: செயலாளர் 
கோயம்புத்தூர் . 
( 3 ) உதவி இயக்குநர் , 

: உறுப்பினர் 
பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் 
இயக்ககம் , சென்னை - 600 006 . 


: உறுப்பினர் 


: உறுப்பினர் 


: உறுப்பினர் 


வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் : 
(1 ) திரு . என் . பாஸ்கரன் , 

த / பெ . திரு . நடராஜன் , 
டைமெக்ஸன் டயமண்ட்ஸ் லிமிடெட் , 
313 /4 , மேட்டுப்பாளையம் சாலை , 
என் . எஸ் . என் . பாளையம் , கோயம்புத்தூர் . 
திரு . ஜே . யேசுமார்க் , 
த / பெ . திரு . எஸ் . ஜோசப் ( இறந்துவிட்டார் ) 
39, செல்லாண்டி அம்மன் நகர் , 
உப்பிலிபாளையம் , 
சிங்காநல்லூர் (அஞ்சல் ), 
கோயம்புத்தூர் - 641 005 . 
திரு . எம் . வெங்கடாசலமூர்த்தி , 
த / பெ . வி . முருகேசன் , 
மனை எண் 3 , பாலாஜி பவனம் , 
பாரதி பூங்கா , பழனி , 
கவுண்டர்புதூர் , 
கே . வடமதுரை (அஞ்சல் ) , 

கோயம்புத்தூர்- 641 017 . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
(1 ) திரு . ப்பி . சுப்ரமணியன் ( எச். எம் . எஸ்.), 

த / பெ . பரமசிவம் , 
2212 , திருச்சி சாலை , 
சிங்காநல்லூர் , 
கோயம்புத்தூர் - 641 005 . 
திரு . ப்பி . துரைசாமி ( ஐஎன்டியூசி ) , 
த / பெ . பொன்னுசாமி , 
பழைய எண் 5 , 6 , புதிய எண் 3 , 4 , 
3 , தனலட்சுமி நகர் , 
சித்த புதூர் , 
கோயம்புத்தூர் - 641 044 
திரு . ப்பி .டி.சி . பாலு (எல். ப்பி .எப் ) 
த / பெ . வி . வெள்ளிக்கண்ணு , 
ஏ. எச் . 62 , 5 - வது தெரு , 
சாந்தி காலனி , அண்ணா நகர் , 
சென்னை - 600 040 


: உறுப்பினர் 


: உறுப்பினர் 


: உறுப்பினர் 


ரமேஷ்குமார் கன்னா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை (2டி ) எண் 40 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , நாள் . 12 ஆகஸ்ட் 2008 ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதப்பட்டுள்ள 
பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு 
இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அந்நாளுக்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் மேற்சொன்ன கால அளவிற்குள் எவரிடமிருந்தேனும் 
இது குறித்த மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , அவற்றை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , சென்னை - 6இல் உள்ள தொழிலாளர் நல 
ஆணையாளர் மூலமாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 9 என்ற 
முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் 
(b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 15 செப்டம்பர் 2004ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் பாகம் - II , பிரிவு - 2 , 458 மற்றும் 459ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/ தொ .ந . வே . வா / 828/ 2004ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாட்டில் அச்சகங்கள் தொழிலில் வேலைக்கமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர 
அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைப்பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அதே அட்டவணையின் (2 ) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் : -- 


விவர அட்டவணை 

அச்சகங்களில் வேலைவாய்ப்பு 
பணி /பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 


( 2 ) 


மண்ட லம் அ 
ரூ . காசு . 

(i ) 


மண்ட லம் ஆ 

ரூ . காசு . 


மண்ட லம் இ 

ரூ . காசு . 


தொகுதி - 1 
கணக்காளர் , முதலாள் மற்றும் மேற்பார்வையாளர் 
தொகுதி - 


2777 . 00 


2579 .00 


2497 . 00 


2663 . 00 


2473. 00 


2375 .00 


எழுத்தர் , காசாளர் , தட்டச்சர் , சுருக்கெழுத்து 
தட்டச்சர் , நேரம் குறிப்பவர் , தனி அச்சு 
இயக்குபவர் , தனி அச்சு வார்ப்புப் பொறி 
இயக்குபவர் , வரி - இயக்குபவர் , எதிரீட்டு 
அச்சிடுபவர் , ஒளிப்பதிவாளர் , பக்க 
ஒழுங்கமைப்பாளர் , மற்றும் தானியங்கி இயந்திரம் 
இயக்குபவர் . 
தொகுதி - III 


2550 . 00 


2359 . 00 


2268 . 00 


பார்வைப்படி திருத்துபவர் , உருளை மிதி 
அச்சுப்பொறி இயக்குபவர் , சமதளப்படிமத் தட்டுத் 
தயாரிப்பவர் , மின் கம்மியர் , அச்சுக் கோப்பவர் , 
புத்தகம் கட்டுபவர் , கோடு போடுபவர் , அரைப்பவர் 
மற்றும் தாள் அணைப்பவர் . 
தொகுதி - IV 
சுழற்றுபவர் , உதவியாளர் , அலுவலக உதவியாள் , 

ஏவலாள் , காவலாள் மற்றும் சிப்பம் கட்டுபவர் . 
விளக்கங்கள் : 


2398 . 00 


2199 . 00 


2177 . 00 


(1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : - அ , ஆ மற்றும் இ மண்டலங்களில் பின்வரும் பகுதிகள் அடங்கும் : 


மண்டலம் அ : அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள் 
மண்ட லம் ஆ : சிறப்பு நிலை நகராட்சிகள் தவிர அனைத்து நகராட்சிகள் 
மண்டலம் இ : மண்டலம் அ மற்றும் மண்டலம் ஆ - இல் குறிப்பிடப்பட்டவை நீங்கலான ஏனைய அனைத்துப் பகுதிகள் . 


( 2) அகவிலைப்படி : பணியாளர்களுக்கு மேற்சொன்ன குறைந்தளவு ஊதிய வீதங்களுடன் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு அகவிலைப்படி 
வழங்க வேண்டும் : 


(i ) அகவிலைப்படியானது 2000ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்பட்ட 
475 புள்ளிகள்) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்களொன்றுக்கு ரூ . 4.55 
(நான்கு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் மட்டும் ) என்ற வீதத்தில் வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) இந்த அகவிலைப்படி , முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 

(ii ) இவ்வாறாக முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 


(4 ) ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


( 6 ) அச்சகங்களில் பணியமர்த்தப்படும் தொழில் பழகுநர்களுக்கு 1961ஆம் ஆண்டு தொழில் பழகுநர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 
52 /1961 ) குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பயிற்சிகால உதவித் தொகை வழங்கப்படும் . 


( 7 ) தொழில் பழகுநர்கள் பணியமர்த்தப்படும்போது , அவர்கள் எந்த பதவித்தரத்திற்காக , பணியமர்த்தப்படுகிறார்களோ , அந்த 
பதவித் தரத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்த அளவு ஊதிய வீதங்களில் , 50 சதவீத ஊதியம் வழங்கப்படும் . 


ரமேஷ்குமார் கன்னா, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை ( ப ) எண் 51 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 ) த் துறை , நாள் : 16 அக்டோபர் 2008 .) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவை சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 24 - 9 - 2003ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - ||, பிரிவு 2இல் 355 - 356 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2) தொ . வே . வா /599 /2003ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து , அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவிடம் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் , சோப்பு தயாரிப்புத் 
தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும் பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்படி சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
சோப்பு தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் பணியாளர்களின் வகைகள் . 
எண் . 


குறைந்த அளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் . 


ரூபாய் . காசு 


நாளொன்றுக்கு 135 .00 


முதலாள் மேற்பார்வையாளர் / 
வேதியியல் வல்லுநர் 


கொதிகலன் பணியாளர்/ கலப்பவர் 
வேதியியல் வல்லுநர் 


நாளொன்றுக்கு 130.00 


வெட்டுபவர் 


நாளொன்றுக்கு 125 .00 


4 . முத்திரையிடுதல் 


நாளொன்றுக்கு 123.00 


5 . 


சிப்பம் செய்தல் : 


நாளொன்றுக்கு 122 . 00 


( அ ) பெட்டி 
( ஆ ) பெயர்ச்சீட்டு 


நாளொன்றுக்கு 122 .50 என்ற உத்தரவாதமளிக்கப்பட்ட 
காலமுறை வீதத்திற்குட்பட்டு குரோஸ் ஒன்றுக்கு 4.44 


6 . பல்வகைத் தொழிலாளர்கள் : 


( அ ) தொழிற்சாலைக்கு உள்ளே 
( ஆ ) தொழிற்சாலைக்கு வெளியே 


நாளொன்றுக்கு 122 .00 


^ 


அலுவலகப் பையன் 


நாளொன்றுக்கு 122. 00 


மாதமொன்றுக்கு 3483 .00 


8 . வேன் ஓட்டுநர்கள் 
9 . எழுத்தர் 


மாதமொன்றுக்கு 3347. 00 


• 


கணக்காளர் 


மாதமொன்றுக்கு 3483. 00 


È 


தட்டச்சர் 


காசாளர் 


i 


மாதமொன்றுக்கு 3347. 00 


13 . விற்பனையாள் 


விளக்கங்கள் - (1 ) தொழிலாளர்களுக்கு மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு , 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

(0) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
புள்ளிகள் 475 ) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதமொன்றுக்கு கூடுதலாக 7 ரூபாய் ( ரூபாய் ஏழு மட்டும் ) 
அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 

(ம் ) இந்த அகவிலைப்படி திருத்தம் , முந்தைய பன்னிரெண்டு மாதங்களுக்கான அதாவது , ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை , 
நுகர்வோர் விலைப்புள்ளியின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கணக்கிடப்பட 
வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்களின் சராசரியை அடிப்படையாகக் கொண்ட முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 


3 . (i ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii ) மாத ஊதியத்தைக் கணக்கிட நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
4 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை (2டி ) எண் 54 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , நாள் : 16 அக்டோபர் 2008. ) 
தமிழ்நாடு 1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
2 - 7 - 2003 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு - 2 , 271 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
11(2)/ தொ . வே . வா / 476/2003ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை இரத்து செய்து , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , பின்வரும் விவர அட்டவணையின் 
(1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டவாறு தமிழ்நாட்டில் , ஆட்டோரிக்ஷா மற்றும் வாடகை சீருந்துகளில் பணிபுரிகின்ற வகை பணியாளர்களுக்கு , 
வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


ஆட்டோரிஷா மற்றும் வாடகைச் சீருந்துத் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் 
பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 


( 2 ) 


ஆட்டோரிக்ஷா ஓட்டுநர்கள் ( மீட்டர்கள் பொருத்தப்பட்டது ) 


நாளொன்றுக்கு ரூ . 138 .50 அல்லது 
திங்களொன்றுக்கு ரூ . 3,600 
நாளொன்றுக்கு ரூ . 170 அல்லது 
திங்களொன்றுக்கு ரூ . 4, 410 


வாடகை சீருந்து ஓட்டுநர்கள் ( மீட்டர் பொருத்தப்பட்டது ) 


விளக்கங்கள் : 


(1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியத்துடன் , பணியாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறான 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(0) இந்த அகவிலைப்படி 2000ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி சராசரி குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . (அதாவது 1982 - ம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
475 புள்ளிகள் ) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியாக திங்களொன்றுக்கு ரூ . 7 .55 ( ஏழு ரூபாய் 
ஐம்பத்தைந்து காசு மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 

(1) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி குறியீட்டின் அடிப்படையில் ஒவ்வோர் 
ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி திருத்தம் செயலுக்கு வரும் . 

(i ) இந்த முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சராசரி விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணினை அடிப்படையாகக் கொண்டு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


கண்டும். ஏப்ரல் முதல் நாளில் இது முந்தைய ஆண்டில் 


10 


(2 ) (1) அன்றாட குறைந்தளவு ஊதிய வீதங்களில் வாராந்திர விடுமுறை நாட்களுக்கான ஊதியங்களும் அடங்கும் . 

( ii ) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 

( iii ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஊதியங்களைக் காட்டிலும் , தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை ( 2ப ) எண் 55 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , நாள் : 16 அக்டோபர் 2008 .) 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(6 ) பகுதியிலும் , மேற்படி சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன 
சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக , எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு பரசீலிக்குமென்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - ல் உள்ள தொழிலாளர் 
நல ஆணையாளர் மூலமாக , தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் - வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 , என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


If/2/ தொ. வே தமிழ்நாடு அரவைச் சேர்ந்த இடங்கள் 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 22 செப்டம்பர் 2004 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு - 2 - ல் , 467 - 469ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2) தொ . வே . வா ./842/2004ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
தமிழ்நாடு மாநிலத்தில் , சாலை அமைப்பதில் அல்லது சாலை பராமரிப்பில் அல்லது கட்டிடப் பணிகளில் , வேலையில் 
அமர்த்தப்பட்டுள்ளவர்களும் கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்ட வகைகளைச் சேர்ந்தவர்களுமாகிய 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 


சாலை அமைத்தலில் அல்லது பராமரிப்பில் அல்லது கட்டிடப் பணிகளில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 

( 3 ) 
மண்ட லம் A மண்டலம் B மண்ட லம் C 
ரூ . காசு ரூ . காசு 

ரூ . காசு 


கல் வெட்டுபவர் அல்லது 
கல் உடைப்பவர் அல்லது 
கல் நொறுக்குபவர் 


வகை 


169.50 


165 . 00 


155 .50 


வகை- || 


161.50 


158 .50 


153 .00 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 

1 ( 3 ) 


( 2 ) 


மண்ட லம் A 

ரூ . காசு 


மண்ட லம் B 

ரூ . காசு 


மண்ட லம் C 

ரூ . காசு . 


2 . 


கல்தச்சன் அல்லது கொற்றன் 


வகை - 


171 . 00 


169.50 


158 .50 


165 . 00 


161 .50 


155.50 


வகை- II 
தச்சர் (மரவேலை செய்பவர் ) 
வகை 


171 . 00 


158.50 


169.50 
161 .50 


வகை - ||| 


165 . 00 


155 .50 


வர்ணம் தீட்டுபவர் அல்லது 
மெருகு கொடுப்பவர் 
வகை 


161. 50 


158 .50 


153.00 


வகை- || 


155 . 50 


153 . 00 


146 .00 


கம்பி வளைவுகள் உட்பட பொருத்துநர் 


வகை 


161.50 


158 . 50 


153 . 00 


வகை- || 


155 .50 


153. 00 


146 . 00 


சாலை குழாய்ப் பணிக்கான 
குழாய்ப் பணியாளர்கள் 


வகை - 


161. 50 


158 .50 


153. 00 


வகை - || 


155 . 50 


153 . 00 


146 . 00 


மின் பணியாளர் 


வகை - 


169. 50 


165.00 


155 .50 


161. 50 


158 .50 


153 . 00 


வகை- II 
இயந்திரக் கம்மியர் 
வகை 


169.50 


165 .00 


155 .50 


வகை - / 


161.50 


158 . 50 


153.00 


177. 00 


171 . 00 


165. 00 


158 .50 


155 .50 


161.50 
171. 00 


10 . 


169 .50 


158.50 


11 . 


150 . 50 


148 .50 


145 .00 


கிணறு தோண்டுபவர் 

(1) ஆழ்கிணறு தோண்டுபவர் 
(i ) சாதாரண கிணறு தோண்டுபவர் 
பற்றவைப்பவர் 
தலைமை மஸ்தூர் 
மஸ்தூர் 
இனம் - 
இனம் | 
தூவுபவர் அல்லது கலவைத் தொழிலாளர் 
(சாலை மேற்பரப்பில் ) 
மரத்தை அல்லது கல்லை பொதிபவர் 
வண்டல் மண்ணை அகற்றுவதற்காக 
கிணற்றில் முக்குளிப்பவர் 


145 .00 


142.50 


139.00 


138 . 00 


134 .50 


140 .50 
148.50 


145 . 00 


142 .50 


148 .50 


145 . 00 


142 . 50 


வகை 


161.50 


158 . 50 


155 .50 


வகை -|| 


155. 50 


153 . 00 


149 . 50 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 

( 3 ) 


( 2 ) 


மண்ட லம் A 

ரூ . காசு 


மண்ட லம் B 

ரூ .. காசு 


மண்ட லம் C 

ரூ . காசு . 


சம்மட்டி அடிப்பவர் 


150 .50 


148 .50 


145 . 00 


தச்சர் 


146 .00 


144. 00 


140 .50 


மேலாள் 


177 .00 


171.00 


165 .00 


கருமான் 


வகை 


171. 00 


169 .50 


158 .50 


வகை- || 


165 . 00 


161.50 


155 .50 


165 . 00 


161 .50 


155.50 


150 . 50 


148 .50 


145 . 00 


மரம் அறுப்பவர் 
சந்துகளை அடைத்து நீர் உட்புகாமல் செய்பவர் 
கலவைத் தொழிலாளர் (சிமிட்டி கற்கலை 
இயந்திரம் இயக்குபவர் உட்பட ) 
பம்பை இயக்குபவர் 


158 . 50 


155 .50 


149 .50 


கலவை இயந்திர ஓட்டுநர் 


165 .00 


158.50 


155 . 50 


150 . 50 


148 .50 


145 .00 


165 . 00 


158 .50 


155. 50 


28 . 


லாரி ஓட்டுநர் 
லாரியை தூய்மை செய்யும் தொழிலாளி 
சாலைச் சமன்பொறி வண்டி ஓட்டுநர் 
குமாஸ்தா (எழுத்தர் அல்லது நேரங்குறிப்பவர் ) 
கனரக இயந்திர போக்குவரத்துக்கான பாலப்பணி 
முதலியவை போன்ற கனரக பொறியியல் கட்டுமானப் 
பணியில் அமர்த்தப்பட்டுள்ள கலாசிகள் அல்லது 
தலைமை வேலையாள் 


155. 50 


153 . 00 


149 . 50 


வகை 


177 .00 


171 . 00 


165 . 00 


வகை- || 


171. 00 


169 .50 


158.50 


140 . 50 


138 . 00 


140 .50 


138 .00 


30 . பைகோத்மேன் 

144 . 00 
31 . | காவலாள் 

144. 00 
மொசைக் தரையை மெருகூட்டுபவர் 

171. 00 
விளக்கங்கள் : (1) மண்டலங்களின் அமைப்பு பற்றிய விவரம் வருமாறு : 

மண்ட லம் - AT 


169 . 50 


158 .50 


காப்பு வனப் பகுதிகள் மற்றும் 5 கிலோ மீட்டர் இடைநிலப் பகுதிகள் உட்பட கீழே விவரித்துள்ளவாறு அனைத்து 
மாநகராட்சிகள் மற்றும் மலைப் பிரதேசங்கள் . 


மலைப்பிரதேசங்கள் : 

1 . நீலகிரி மேட்டு நிலம் 
2 . கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை துணை வட்டம் 

சேர்வராயன் மலை 
4 . கோடைக்கானல் 
5 . பீர்மேடு 


ஸ் 


13 


6 . திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குனேரி வனச்சரகத்தின் களக்காடு காப்பு வனத்திலுள்ள சங்கல்தேரி 
7 . விருதுநகர் மாவட்டம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரகத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் காப்பு வனத்திலுள்ள முதலியார் ஊத்து 
8 . நீலகிரி மாவட்டத்திலுள்ள கூடலூர் வட்டம் 

9 . வேலூர் மாவட்டத்திலுள்ள ஜவ்வாது மலை மற்றும் ஏலகிரி மலை 
மண்டலம் - B : அனைத்து வகையான நகராட்சிகள் மற்றும் நகரியங்கள் 
மண்டலம் - C : மாநிலத்திலுள்ள ஏனைய அனைத்துப் பகுதிகள் (மேலேயுள்ள மண்டலம் " A " மற்றும் " B " - ல் வராதவை ) 

( 2 ) உடற்திறன் , திறமை செயல்திறன் மற்றும் பணித்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் , பணியாளர்களின் வகைப்பாடு , 
வகை-1 , வகை-II என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது . 

(3 ) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறும் தொழிலாளர்களைப் பொறுத்த நேர்வில் , 8 மணி நேர வேலைக்கான 
அவர்களுடைய மொத்த நாள் ஊதியங்கள் , அந்த இனத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கான திருத்தியமைக்கப்பட்ட நாட்கூலி 
வீதங்களைக் காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது . மேற்சொன்ன ஊதிய வீதங்களைக் கணக்கீடு செய்வதில் , ஒரு நாள் வேலையில் 
8 மணி நேர வேலை அடங்கியிருப்பதாகக் கருதப்படுகிறது . தொழிலாளர் 8 மணி நேரத்திற்குக் குறைவாக வேலையில் அமர்த்தப்பட்டால் , 
ஊதியங்கள் , வீதாச்சார அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட வேண்டும் . 
4 . அகவிலைப்படி 

தொழிலாளர்களுக்கு , மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 


(1) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , தற்போது கணக்கிடப்பட்ட 
புள்ளிகள் 475 ஆகும் ) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு , கூடுதலாக 28 காசுகள் 
(இருபத்தெட்டு காசுகள் மட்டும் ) அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) இந்த அகவிலைப்படி , முந்தைய 12 (பன்னிரெண்டு ) மாதங்களுக்கு அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான 
நுகர்வோர் விலைப்புள்ளியின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் , தேதியிலிருந்து கணக்கிடப்பட 
வேண்டும் . 


(iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்களின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 

2 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 

3 . நாட்கூலியைக் கணக்கிட , மாத ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 
4 . மாத ஊதியத்தை கணக்கிட , நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 

5 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களில் எல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


14 


- - கம்- I பிரிவு 2 , 296 - 297 ஆம் பக்கங்களில் (ஆவலைத்த , 
(பி) பகுதி மற்றும் தமிழ்நாடு அரசிதழின் பாகனைக்கையை ரத்து செய்து அதற்குப் பணிக்கு அமர்த்தப்பட்டு , கீழேயள்ளைத்தளவு 


அறிவிக்கை 
[ அரசாணை ( ப ) எண் 58 , தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு ( -1) த் துறை , நாள் : 17 அக்டோபர் 2008 ) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( பி ) பகுதி மற்றும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 30 ஜூன் 
2004ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || பிரிவு 2 , 296 - 297 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2) தொ .ந . வே . வா ./ 489/2004ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
ஆலோசனை குழுவைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாட்டில் வெட்டுமரத் தொழிலில் பணிக்கு அமர்த்தப்பட்டு , கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் (2) ஆம் நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்தும் 
அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
வெட்டுமரத் தொழில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகை 


நாளொன்றுக்கு குறைந்தளவு 
அடிப்படை ஊதியவீதங்கள் 


ரூ . காசு 


( 5 ) 


மே 


144 . 00 


தேர்ச்சி பெற்றவர்கள் : 
(1 ) மரம் வெட்டுவர் இயக்குபவர் 
( 2 ) மரம் அறுப்பவர் 
( 3 ) இரம்பம் கூர் தீட்டுபவர் ( Saw Sharpener) 
( 4 ) அனைத்து வகை இரம்ப இயந்திரத்தை 

இயக்குபவர் (All Saw - driver Operator ) 

மேற்பூச்சிடு இயந்திரத்தை இயக்குபவர் (Veneering Machine Operator) 
(6 ) மின் பணியாளர் 
( 7 ) முதலாள் 
(8 ) பட்டறை இயக்குபவர் 
( 9 ) கொதிகலன் இயக்குபவர் 
(10) இயந்திரக் கம்மியர் 
(11) தச்சர் 
ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் : 
(1) மெருகூட்டுதல் ( Polishing ) 
(2 ) சிப்பம் கட்டுவர் ( மர வரிசட்டத்தால் சிப்பம் கட்டப்படுதல் ) 
( 3) பெட்டி தயாரித்தல் (சிப்பம் கட்டுதல் ) 
(4 ) அனைத்து வகையான இரம்ப இயந்திரத்தை இயக்குபவர் உதவியாள் 
(5 ) வெட்டப்பட்ட மரத்துண்டுகளை கொண்டுவர உதவுபவர் ( Log Helper) 
தேர்ச்சி பெறாதவர்கள் : 
(1) மரத்துண்டுகளை கொண்டு வருபவர்கள் 
( 2 ) பொதுவான உதவியாள் 
( 3 ) சிப்பம் கட்டுவதில் உதவுபவர் 

தேர்ச்சி பெறாத உதவியாள் 

காவலர் 
( 6) வண்டிக்காரர் 
( 7 ) வெட்டப்பட்ட மரத்துண்டு தொகுதி உதவியாள் 


138 . 00 


132 .50 


15 


விளக்கங்கள் : 


அகவிலைப்படி : 


(1 ) தொழிலாளர்களுக்கு மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 


(1) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , தற்போது 
கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாள் ஒன்றுக்கு 27 காசு (இருபத்து ஏழு 
காசு மட்டும் ) உயர்த்தி அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 


(i ) அகவிலைப்படியானது , முந்தைய 12 மாதங்களுக்கான அதாவது (ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் 
குறியீட்டெண்ணை அடிப்படையாகக் கொண்டு , ஏப்ரல் முதல் தேதியன்று ஒவ்வோர் ஆண்டும் கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டுக்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்விதப் பாகுபாடும் காட்டப்படக்கூடாது . 


(3) மாத ஊதியத்தைக் கணக்கிட வேண்டுமாயின் , ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் , அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


க 


[ அரசாணை (நிலை ) எண் 133 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , நாள் : 31 அக்டோபர் 2008 .) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் , 9ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , விசைத்தறி தொழிலில் 
பணியமர்த்துவதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிப்பதை பொறுத்த வரையில் விசாரணைகளை நடத்துவதற்கும் , அரசுக்கு 
ஆலோசனை நல்குவதற்கும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . -- 


தனி நபர்கள் : 


தலைவர் 


(1) தொழிலாளர் நலத் துறை , துணை ஆணையாளர் , மதுரை 
(2) தொழிலாளர் துறை ஆய்வாளர் , மதுரை 


செயலாளர் 


உறுப்பினர் 


( 3 ) உதவி இயக்குநர் , பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


16 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் : 
(1) திரு . வி .என் . சுவாமிநாதன் , 

த/ பெ . திரு . வி .எம் . என் . நடேசமுதலியார் , 
22 , காமாட்சி அம்மன் கோவில் தெரு, 

சென்னிமலை - 638 051 
( 2 ) திரு . கே . எஸ் . ஆறுமுகம் , 

த / பெ . திரு . சுப்பிரமணியம் , 
57 , அங்காளம்மன் கோயில் தெரு , 

எடப்பாடி - 637 101 
( 3) திரு. கே . அழகிரிநாதன் , 

த/ பெ . திரு . எஸ் . குப்புசாமி , 
5 /185 , கே . என் . காலனி , 

அம்மாபேட்டை , சேலம் - 14 . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
(1 ) | திரு . ஏ . ஜி . ஆறுச்சாமி , 

இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் (INTUC) 
த / பெ . கணபதி கவுண்டர் , 
5 /166 -A , மணியாரி தோட்டம் , 
அரசூர் அஞ்சல் , சூலூர் ( வழி ) , 
பல்லடம் வட்டம் , 

கோயம்புத்தூர் - 641 407 . 
( 2 ) திரு . ப்பி . கந்தசாமி , எச் .எம் . எஸ் , 

த/ பெ . திரு . என் . பெரியசாமி , 
1/10 , அப்பியபாளையம் , 

பெருமநல்லூர் , திருப்பூர் - 641 666 . 
( 3 ) திரு . கே . ராமகிருஷ்ணன் , 

பொதுச் செயலாளர் , 
திருப்பூர் பனியன் நகர் தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் , 
வி . பிசி . சிந்தன் நகர் , 4 - வது தெரு , 
வளையங்காடு விரிவாக்கம் , 
காந்தி நகர் அஞ்சல் , திருப்பூர் - 641 603 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


